திருவேங்கடக்கலம்பகம் 


மூலபாடம் 
பொற்க ஏந்தைப்பதி 
முத்தமிழ்க் 


* கவி வீரராகவமுதவியார் .. 

. 


செய்தருளியது . 


கையெழுத்துப் பிரதிகளில் - பாடந்தோறும் பிழைபடுகின்றதை 
நோக்கி - அதைவிலக்கும் பொருட்டு - சென்னைமா நகரத் 
துப் பிரபுக்களிலும் - புலவர்களிலும் - உபாத்தியா 
யர்களிலும் பலரும் கேட்டுக்கொண்டதால் - 
சென்னைக்கல்விச் சங்கத்துத் 

தமிழ்ப்புலவர் 


திரு-வேங்கடாசல் 
முதவியாரால் 


பல பிரதிகளைக்கொண்டு ஆராய்ந்து - பிழைகளைத் திருத்தி 
தமது சரஸ்வதி அ சிசுக் கூடத்தில் 

பதிப்பிக்கப்பட்டது . 


இது இவரது தமையனார் குமாரர் -1cs 
திரு- வீரராகவசாமிமுதலியாரால் 

நிறைவேறினது 


சாலிவாகன சகாப்தம் - தஎருசு - விஜய . 


1834 


談 幾 參 藤 茶茶 茶茶聯 華馨馨馨馨馨馨 馨 懿 馨馨馨馨 茶 

கல் 
உஹரி 


US 


நன்றாக . 


திருவேங்கடக்கலம்பகம் . 


துதி 5 வி . கலி விருத்தம் 
விரகறிமுத்தமிழ்வீரராகவன் 
* வரகவிமாலையைவழுத்துந்தோறெலாம் 

உரகனும்வாணனுமொக்கக் கூடினால் 
சிரகரகம்பிதஞ்செய்யலாகுமே 


**** 


காப்பு . கட்டளைக் கலித்துறைகள் 
பூப்பாதம்வேங்கடவெற்பில்வைத்தோர் புயல் போலநின் றோன் - * 
மாப்பாவைமேவும் பெருமாள் கலம்பகமாக்கவிக்குக் 
காப்பாகும்வேதக்கரும்பிழிசாறெனக்கன்னித் தமிழ்ப் 
பாப்பாடியநங்குருகாபுரீசன் பராங்குசனே 

( க ) 
குருகையர்கோன் பொய்கைபேய் பூதன் பாணன் குறையற்பிரான் * 
திருமழிசைப்பெருமாள் குலசேகரன்றென்பு துவை 
வருமுனிகோதைதென்கோளூர்க்கதிபதிமண்டங்குடிக் 
கரசிவர் தாளைப்பணிவாம் வினையையகற்று தற்கே 

( 2 ) 
ஐங்கோலைவென்றுகைக்கொண்டமுக்கோலனாையுடுத்த 
செங்கோலவாடையன் கார்க்கோலமாயன் றிருச்சமயம் 
சங்கோலிடுங்கடன்மாயிருஞாலந்தழைக்கவைத்தோன் 
சபைங்கோலக்காவுடைப்பூதூர் முனிபுகழ்பாடுதுமே ( 5 ) 
மங்கா தகர்த்தியெதிராசர்பா தமணிமுடியா 
தங்காதலாற்றந் தலைசூடிக்கொண்டு தடங்கடல்சூழ் 
அங்காசினியைப்புரக்குமெட்டெட்டுடனையிரண்டாம் 
சிங்கா தனக்குருராயர் தம்பேர்சொலிற்றிதறுமே 

(( ச ) 


** 


* 


* 


* 


திருவேங்கடக்கலம்பகம் . 


ப 


** 


பொற்பாலிற்கண்டுயில்வேங்கடவாணன் புகழளவிட் 
டற்பாற்கலம்பக நான் பாடவெண்ணுதலாய் முலையின் 
நற்பான் மணங்கமழ் செவ்வாய்ப்பவர நறுங்கு தலைச் 
சொற்பாலர் திங்களைக்கையாற்பிடிக்கத் துணிந்தெழலே 


* 


நூல் . 


ஒருபோகுகொச்சகக்கலிப்பா . 


* 


மலர் மேவுதிருமகளும் வாட்டடங்கணிலமகளும் 
அலர்மேவுகுழனீளையணங்குமிருமருங்கிருப்ப 
வலனோங்குபரமபதமாமணிமண்டபத்திலமர் 
நலனோங்குபரம்பொருளாய் நான்குவியூகமுமானாய் 
உபயகிரிப்புயராமனொகெண்ணன் முதலான 
விபவவுருவமுமெடுத் துவி அமுயிர்தொறுங்குடிகொள் * 
அந்தரியாமியுமான தமையாமேயெளிதாக 
இந்தநெடுவேங்கடத்திலெல்லோருந்தொழநின்றோய் * . 


(இதுஎட்டடித்தரவு-க)-10 

(இவைஇரடித்தாழிசைகள்-சு 


* 


**** 


நளிகடல் சூழ்சகமகட்கு நாயகனீமாவலிபால் 
எளியவர் போன் மூவடி 

மண்ணிரந்தவிதமென் னேயோ 
நீளியவானலர் தலைமா நிலங்கவியவளர்ந் தருணின் 
தாளிணைப்பூவுரகமலைத் தலைபூத்தததிசயமே 
அலசில்பகிரண்டமெலாமகன்றவயிற்றடக்குமுனை 
இலகுவடச்சிறு தளி சொன்றெந்தவிதந்தாங்கியதே 
கந்தப்பூவயனார்க்குக்கனமறையைப் போதித்தாய்க் 
கந்தச்சாந்தீவினிதானருங்கலை கூறத் தகுமே 
அனைத் துயிருமாயையெனுமரும்பாசத்தசைத் தாட்டும் 
உனைக்கனிவாயாய்ச்சியெவ்வா றுரலொடுகட்டினரம்மா 
மிக நம்பியான்றெழுமுன் மெல்லடியிற் பிறந்தகங்கை - * 
குகனம்பிவிடவதன் மேற்கொடுகடந்தாயிதுதன்றே - * 


க . 


ச 


} 


ச 


- * 


திருவேங்கடக்கலம்பகம் , 
திகம்பிறையெயிறுசினமுதிர் பணியது 
நகுமணிமுடியினினடனவிலடியினை 
இருண்முகில் சொரிதலினின நிரைதளருதல் 
கருதுபுவரையொருகவிகைகொண்மதுகையை 
ஒளியுமிழ்மணிமுடியுள துருபதன் மகள் 
களிகொரவலகிலகலையருள் பெருமையை 
சலசலவெனம தசலமிழிமலையிடர் 
தொலைவுற நொடிவரை துணைவருகருணையை 


உ 


16 
. 


* 


ச 


* 


க 


(இவை.இசடிஅராகங்கள்-ச)(இவைபெயர்த்தும்இரடித்தாழிசைகள் 


al 


* 


நன் மீனவுருவெடுத்த நான் றிலொருசெலுக்கிடந்த 
பன்மீனத் தடங்கடலைப்பலகிரியாலடைத் தனையே 
விண்ணகஞ்சேரண்டருணவேலைய முதருளிய நீ 
மண்ணகஞ்சேரண்டர் தருமனை வெண்ணெய்க்காடினையே - : 
தலங்கிலைவாரிசத்தவனைச்சுதனாகப்படைத் தருணீ 
இலங்கிலைவேற்றசரதன் சேயெனப்பெரும்பேர் பெற்றனையே 
உம்பர் முதல்யாவ ருக்குமுயர்வாழ்வைப்பணித்தருணீ 
இம்பர் தருங் காணிக்கையிச்சியாறின்றனையே 
நினையொருசக்கிரியுன் கானிரைத்தபொற்பூவிலும்பாண்டம் * 
வனையொருசக்கிரிசாத்துமட்பூவையுவந்தனையே 
கைம்மானினுரிபோர்த் தகண்ணுதலுமளக்கவொண்ணாப் - * 
பெம்மானின் விளையாட்டுப்பேதையேன் சொலும்பாற்றே . * 


கூ 


Vio 


ச 


* 


ரு 


* 


* 


வீர 


கனக நதத் தூர்கமஞ்சூன்முகில் போல் * 
வினதைமருத் தன் மேல்வருதன்மையை * 
கருமாகடன் மேற்கலந் தசைவலத்தில் 
திருமார்பினிற்சேர் தேங்கமழ் துளவினை 

* 


* 


இவை நாற்சீர் ரெடி 
அம்போதரங்கம் .5 

( 2 ) 


னை * 


இருசுடரிருகை சுமந்த 
இணைநெடுமருதிடை சென்றளை * 
அருமறைமுடியிலமர்ந்த னை * 
அடியவரக மலர் நின்ற 


இவை முச்சீர் ஓரடி அம்போதரம் 


கன * 


கம் ( ச ) 


என 
இன 


*** 


E 


திருவேங்கடக்கலம்பகம் . 
சரையிடந்த னை 
திரை டேந்த னை 
சகடுவென்ற னை 
பகடு கொன்றனை 
அருள் சுரந்த னை / இவை இரு சீர் செடி அம்போதரங்கம் 
மருடுரந்த 

( அ ) 
அலகிக நீத 
உலகுகந்த னை J 

எனவாங் ( இது தனிச்சொல் 
பதின்மர்வழங்குமுதிர் தமிழ்மறையும் 
கோதிலாக்கிளவிவேதமோர் நான்கும் 
வினவுதிருச்செவியனகபுராதன 
இருவிபூதிக்குமொருதனிமுதல்வ 
ஒப்பிலாதவென்னப்பநிராமய 
மலிபெருங்கருணையலையெறிகடைக்கண் 
அங்கனையலர்மேன்மங்கைமணான 
நித்த நிற்றொழவரும்பத்தர் தாள் சேர்த்தும் 
படிக்குலமாகக்கிடக்கப்பெறுகிலெம் 
எனமுனிக்கணமுமனனினைத் துருக 
ஓங்குசீர்கெழீஇயவேங்கடநாயக 
வேணவாவோடு நிற்காணவந் தீண்டும் 
திருக்கிரரமரர் நெருக்குணுமெல்வையில் 
பொன் றிகழவிர்முடியொன்றொடொன் றுரிஞ்சலில் 
கனக நுண்டுகளுதிர் நினது சன்னிதியில் 
திரளைவிலக்குனர்கரதலவேத்திர . 
அடியுண்டொதுங்கிக்கிடப்பமெனவந்து 
வணங்குபுதொழுதுன்குணஞ்சிலதுதிப்பல் 
பிடுரவுளத்தேசேடபூதனுமாய்ச் 
சந்ததமிகுபர தந்திரனா 
உனகையிங்கரியமுகப்பால் 

* 16 
அனுதினஞ்செயவைத் தருண்மதியெனவே 

( 5 ) 


2 . 


* 


25.0 


[இதுஇருபத்திரடியால்வந்தநேரிசைஆசிரியச்சுரிதகம்) 


HD 


பே 


* 


( 
ங 
) 


திருவேங்கடக்கலம்பகம் . 

நேரிசைவெண்பா 
வேங்கடவாசத் திருமான் மேற்பத்தியுள்ளசனர் 
தாங்கடவாநிற்பர்பவசாகரத்தைத் தீங்கடவா - * 
சித்தமேகண்ணன் பாற்சிந்து மதித்தோனவனை - 2 
நித்தமேகண்ணன்பானீ 

( e ) 
கட்டளைக்கலித்துறை 
நீயேகத்தாவென் றறியா துபாவியர் நிந்தைசொல்லி 
வாயேகத் தாநிற்பரென் சொல்லுசேனவர் வல்வினையாம் 
பேயேகத் தாமுய்யுங்காலமுண்டோகைப்பிடித்தகுறள் 
வேயேக த்தாய்வடவேங்கடமேவியமெய்ப்பொருளே 

கலி நிலைத் துறை 
பொருளடுத்தமுதிர்திஞ்சொற்பூந்தமிழா ற்சிறியேனிப்புவியிற்போக - * 
மருளடுத்தமாந்தர் தமைப்பாடா துன்புகழ்பாட வரந்தந் தாள் வாய் - * 
அருளடுத்தகடைக்கண்ணாம்புயப்பெண்ணடுத் துறையுமகன்றமார்பா * 
இருளடுத்தமலர்ச்சோலையினமடுத்தவடமலைவாழெம்பிரானே ( ச ) 

இசங்கள் . அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய வண்ணவிருத்தம் 
எம்பிரான் மழைதோயஞ்சனாசலம்வாழிந்திராதியர்விண்ணோர் - : 
தம்பிரானெனையாள் கின் றிலானணிதார் தந்திலானிதுவென்னே 
கம்புளேமணிகாலம்புளேயிரைதேர்கம்புளேகணி துன்னா 
அம்புளே யடல்கூர்சிம்புளே நிகர் வேரம்புளே படுமுன்னே 

இரங்கல் . அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் 
முன்னஞ்சீனவிமலைந் தாங்குமுனைவாளியினாற்கனை கடலை 
இன்னம் பொருவனெனிலிங்ஙனிருந் திக்கோதைவருந்துவளோ - * 
தன்னந்தனிதானறி துயில் கூர்சயனத்தலமாய் நயனளிக்கும் 
வன்னந்திகழ் தண்டளிர்க்கடவுள் வடத்தான்வடவேங்கடத்தானே ( சு ) 

புயவகுப்பு . ஆசிரியவண்ணவிருத்தம் 
தானமகலா தவிமையோர்மகிழ நீழலிடு 

தாருவரர்சாகை நீரை தமையொத்திலங்கின 
தாளமுலைஞாலமகணீஸ்பசியதாளுடைய 

தாமரையின் மேவுகொடி - தழுவக்குழைந்தன * 
சால நலமேவிடையர்கோலமனைநாலுமுறி 

முதலடி 
தாவி நவநீதமொடு 

தயிரைக் கவர்ந்தன * 
தாமமுடிராவணன் விசாலநெடுவேலை நிகர் 
தானையொடுமாரவடு 

- சமரை தொடங்கின * 


* 


s 


*** 


* 
* 


இது 


திருவேங்கடக்கலம்பகம் . 


எ 


கானிலிகன் மான்மடிய நீருசிலைகோலிவரு 

கால்படர்வபோலவொரு கணையைத் துரந்தன * 
காசடைகிலாது கருகா து வெளிமுதுகுரு 

* 
காபுரியின் மாறர்புதல் கவியைப்புனைந்தன * 
காமர் துளிதேவர் திருநாடரவுலாவவொரு 
கார்வரையினானெடிய 

கடலைக்கடைந்தன 
காதிணையிலாடுகுழைகாலும் வெயின் மழ்சியிருள் 
காய்கனகவா டைபொதி கருவெற்பினின் றன * 


இரண்டாம் 


அடி 


* 


* 


* 


* 


* 


வானமுகில்கூடியொழியாது பொழிபோது நிரை 
வாடுதலுறாமல்கன 

மலையைச் சுமந்தன * 
வாசமதி தூரம்விடுபாளிதபராகநறு 

* 
மான்மதபடீரமிவை 

மருவிக்கமழ்ந்தன 
வாளிரவிசோதிமதிசூடுமிருநாகமென 

மூன்றாம் 

அடி 
வாகையுடையாழிபரு 

வரிநத்தணிந்தன 
வாழ்விசயனேறிணையிலாதவொருதேரில்விசி 

வாசி நிரைகோல்கொடமர் - வயின் மிக்குறைந்தன 
தேனினமுலாவியறு காலிடறியோலமிடு 

தேமலி துழாய் தொடையல் செறியச்சிறந்தன 
தேகவெழிலான நதிவாயினெழுகால்களிவை 
சீரியவெனாவுலகு 

தினமெய்ச்சவிஞ்சின 

நாலாவது 
தேனனைய நாதமெழவூது சிறு வேயினிடை 

அடி 
சேர்தொளைகண்மூடிவிடு - செயலைப்புரிந்தன * 
சீதமதுமாரிசொரிசோலைவளர்சாரல்வட 

* 
சேடகிரிமாயன்வர - சிகரப்புயங்களே * 

நேரிசை வெண்பா 
புயங்கமலைமேற்றொழுதபுண்ணியர்க்குமுண்டோ 
பயங்க மலைமேவுபரமன் 

வியங்கமலம் * 
நேருநாட்டத் தனிலமேலமருலகத் 
தாருநாட்டத்தன் சாண் 

( அ ) 
கட்டளைக்கலித்துறை 
சரணமெனத்தன் சரணேயடைந்தசனர்சனன 
மரணமகித்துவருந்தாது தன்பதம்வாழவைக்கும் 


* 


அ 


( 
கூ 
) 


** 


의 

திருவேங்கடக்கலம்பகம் . 
ரெணம் விரிக்குமரிதிண்டுள்சேடரியிலம்பொன் 
அசணமுடுத்ததிருக்கோயின் மேவியவற்புதனே 

அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் 
அற்பு தனலர்மேன்மங்கையாருயிர் கணவன் சேட 
வெற்பினின் மடவாய் காமவேட்கு நீவெருவலென்னே 
பொற்பமர் தடங்கண்வாளிபுருவவில்லல குற்றிண்டேர் 
பற்பல கலந்தோய்கொங்கைப்பகட்டையும்படைத்தாயன்றே ( G ) 

கொச்சகக்கலிப்பா 
அன்றுலகமுண்டுமிழ்ந்தாயலெசெகற்காரணனீ 
என் றுனக்கேயாளானோமிமிழருவிவட மலைவாழ் 
மன்றல்கமழ் துளவோயுன் வயிற்று ளெங்களொடுகடைநாள் 
சென்றுறைந்து மீளவருந்தேவரையாமரியோமே 

( 5 ) 
கட்டளைக்கலித்துறை 
மதியாரிகச் சுகங்கா தலியாரண்டர்வாழ்வினையும் 
அதியார் பிறதெய்வமஞ்சார்வெர் கூற்றுக்குஞ்சொன்மறைதேர் 
விதியானாயின்றதிருவுந்தியார்வடவேங்கடமாம் 
பதியாரிருதிருப்பா தாம்புயத்தைப்பணிபத்தரே 

( 82 ) 
இரங்கல . அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய வண்ணவிருத்தம் 
பத்தர்மனப்பதுமத்திலிருப்பவர்பற்பவிழித் துணையார் 
கத்து கடற்றுயிலச்சுதர் மெய்ச்சுரக்ககிரியிற்கிளிகாள் 
அத்தன நற்றியெளைப் பிரிவுற்றவரற்புதமைக்கணினீர் 
தத்துறவிப்படியித் தன நிற்குதல்சற்று நினைக்கிலரோ 

( ங ) 
இரங்கல் . நேரிசைவெண்பா 
நினைத்துருகுமேங்கும் விழி நீரினாற் கொங்கை 
நனைக் குமடலூர்ந்திடவு நாடும் 

கனைக்குளனுள் 
ஆங்கடத்தானைக்கரசையன்றுபுரந்தோன் கடவுள் 
வேங்கடத்தானைக்கலவாமின் 

( லச ) 
மேகவிடு தூது . கலி நிலைத்துறை 
மின்கொண்டுபுனல்கொண்டுவிற்கொண்டுவருகின்றமிகுகொண்டல்காள் 
தென்கொண்டல்வரவந்ததெய்வங் கரங் கொண்டசிலைகோலியென் 
பொன் கொண்டவிருகொங்கைவனாமீ துசரமாரிபொழிமுன்னமே 
மன்கொண்டபணிவெற்பில்வாழ்மாயர் தார் கொண்டுவம்மின்களே ( மரு ) 


*** 


* 


* 


* 


திருவேங்கடக்கலம்பகம் . 

( எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
கள்ளநெடுங்கயல்போல்வள்ளையில்வந்துவிழும் 

கண்கள் படைத்தமடப்பெண்கண்மயக்கமெனும் 
வெள்ளமழுந்தெளியேனுள்ள மெழுந்தொருநின் 

மென்பதவேலையில்வந்தின்புறுநாளுளதோ 
தெள்ளுறுமறைவேபோயொள்ளியபைங்காரே 

திரையடுசாயகனேதிருமகணாயகனே 
உள்ளுகிலார்க்கிருளே நள்ளுனர் கைப்பொருளே 
ஓங்கிய சிலையானேவேங்கடமலையானே 

( யசு ) 
தாழிசை 
மலைவளைத்து மதில்வளை த்தபுரமெரித்தசிவனுடன் 

மதுரமூறுகழைவளைத் துமலையும்வேள்வளைக்க 
நீள் 
அலைவளைத்தகடல்வளைத் தவவனிகாணவுடலமே 

அறவளைத்தபிறையிறைக்குமனல்வளைக்கவெருவியே 
முலைவளைத்தபொன்னு நல்லமைவளைத்தகண்ணிலவிழ் 

முத்து மாதர் திரள் வளைத்துமொழியுமந்தவம்பினால் 
தலைவளைப்புமுடையளாகியிவள்பதைத்தலறிவரோ 
சக்கரத்திருக்கரத்தர்சர்ப்பவெற்பிலத்தரே ( எ ) 

( பதின் சீர்க்கழிநெடில் ஆசிரியச் சந்தவிருத்தம் ) 
அத்தன் மலர்மகண்மேவுகத்தன் வடமலைவாழுமப்பனடிபணியாமலே - * 
முத்திபெறன் முடியா துசித்தமி துபல நூலை முற்றவறிதருநாவலீர் 
மைத்தவரையடுவிரவச்சிரதரனலர்வேதன்மத் தகரிமுகன் வேலின் வேள் * 
சத்திபதியிவர்தாளினித்தம்விழுகினுமாறு தத்தமது பதமீவரே ( அ ) 

[ அம்மானை . மடக்குக்கலித்தாழிசை ) 
பதமலராற்சகடுதைத் தபரமர்வடமலைமாயர் 
அதிகுணத்திந் நிலமகண்மேலாசையுள்ளோரம்மானை 
அதிகுணத்திந் நிலமகண்மேலாசையுள்ளோராமாகில் 
மதிநுதலினவளைவிடமாட்டாரோவம்மானை 
மாட்டார்மாதரைவிடத்தான்மாலானாரம்மானை ( கூ ) 

( தவம் . நேரிசைவெண்பா ) 
மானிடர்காள் கானிலுடல்வாடப்பெருந் தவஞ்செய் 
தேனிடருற்றீர்பணிவெற்பெம்பெருமான் 

தானே 
* தவமதுவேவிசு துழாய்த்தாமனடியுள்ளில் 
தவமதுவேயாவருக்குந்தான் 

( உய ) 


* 
* 
* 
* 


* 


ல் 


திருவேங்கடக்கலம்பகம் . 


* 


( இதுவும் அது . கட்டளைக்கலித் துறை ) 
யாவருக்கிந்தப் பெருமையுண்டோ துகவின்னுயிர்காள் 
மாவருக்கைத் திரள் பொற்குடந் தூங்கும் வடமலைவாழ் 
தேவருக்காட்பட்டுவைகுந்தமேவித்தினமிருப்போர் 
பூவருக்கம் பொருதாட் கீழ்ப்படுமெப்புவனமுமே ( உக ) 

( எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியச்சந்தவிருத்தம் ) 
புவன முழுதும்பணியுமிருசரண்புண்டரிகர் பொறியளிகள் கிண்டு துள வார் 
அவனிமகள் செங்கமலமகள் கணவர் தங்குகிரியழகுதிகழுங்குழையில்விழ் 
குவளை விழியின் குறவர் மடமகளிர் செங்கை விரல்கொளுவியகவண்கல்பட 
நவமணம்வழங்குசுர தருமலருதிர்ந்துவிழுநலமலிபுயங்ககிரியே ] [ வே 

( அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியச் சந்தவிருத்தம் ) 
இரிச்சிலையரன் பலியொழித்தவனெடுந்துயர் கெடுத்தவனடுஞ்சிலையே - * 
தரித்தவனிருங்கடல் கொதித்திடமுனம்பொருசரத்தவனுறைந்தருளூர் - * 
மருக்கமழ்தடம்பொழிலுதிர்த்திடுபழம்பொழிமதுத்திரடினந்தினமே * 
தெருத்தொறு நடந்தகல்வயற்றலை புகுந்திடுதிருப்பதிவரம்பதியே ( உங ) 

( எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) ( யாய் 
பதின்மர் செந்தமிழைப்படிக்கிலாய்கேளாய்படித்தபேர் தாளையும்பணி - 
எதிபதிசரணேசரணமென்றொருகாலிசைக்கிலாயெமதுவேங்கடத்தைத் 
அதிசெயாயிருந்தவிடத்திருந்தேனுந்தொழுகிலாய்வாழியென்மனனே 
மதி நுதலலர்மேன் மங்கை நாயகனார்மலர்ப்பதங்கிடைப்பதெவ்விதமே * 
இரங்கல் . தாழிசை 

( உச ) 
மேகந்தவழ்காவேவளர் நாகங்கமழ்பூவே 
வேலைக்கெழுதிரையேயறல்சாலத்திகழ்கரையே 
கும்படவினமேகழிபோகுங்களியனமே 

** 
இளமைச்சிறுகயலேயென துரமிக்கதுமயலே 
ஆகந்து ஏவணிவார்தினமாகம்புவிபணிவார் 

அணிபொற்றுசிலுடையாருயர்பணிவெற்பினையுடையார்- * 
மாகந் தரவுருவார்வருமோகங்கெடமருவார் 
மனமுந் தரியாதேய வர்சினமுந்தெரியாதே ( உரு ) 

( இதுவும் அது . கொச்சகக்கலிப்பா ) 
தெரியாமன் மதுவருந் துஞ்சிறையளியைத் தூ துவிட்டேன் * 
தரியாழிவேங்கடமாறனக்கென்மால்சாற்றாமல் 
கரியானங் கவன் கரங்கால்கண்கனிவாய்கமலமெனப் 
பரியாநின்றவைக்கெதிரோபறந்தெனையுமறந்ததுவே - ( உசு ) 


* 


* 


* 


திருவேங்கடக்கலம்பகம் . 


WA 


***** 


* 


* 


* 


* 


மறம் , தாழிசை 
மறவர்கொம்பைவினவவந்தவிறைவ தூதகேளடா 

வடமலைக்குணின்றமாயர்தடமலர்க்கணருளினால் 
விறல் பொருந்துமெங்கள் கொம்புவி அமுங்களானையின் 

வெண்மை பெற்றகொம்பு போலவிற்பதோவரைந்திடும் * 
திறனடைந்தகொம்பு போலவிதியினெவ்வினத்தையும் 

சேருமோசுவர்க்கலோக தாருவிட்டகொம்புபோல் 
அறமிகுந்தசுரர்தொடப்பொறுக்குமோசொலாசர்பால் . * 
ஆனகொம்புதண்டிகைக்கமைந்தகொம்புசரதமே - ( உ.எ ) 

நேரிசைவெண்பா 
சரதங்கதிபெறலாந்தாலத் துயிர்காள் 
நிரதமவனை நினையிர் 

அருமறையும் * 
செப்பரியவெண்ணத் தான் சேடகிரியான் கரத்தில் - * 
அப்பரியவெண்ணத்தானால் 

( உ.அ ) 
கட்டளைக்கலித்துறை 
ஆலத்தரங்கத்தைவாய்ப்பொறிப்பாம்பினிலக்கயிலை 
போலத் தரங்கத்தைவிசாழியிற்றுயில் புங்கவர்பைங் 
கோலத்தரங்கத்தை நன்மகற்கேபண்டுகூறு முத்தி 
நூலத்தரங்கத்தையேந்தவென் வேங்கடநோற்றதுவே ( உக ) 

கலிவிருத்தம் 
நோற்றவர் மேலருணோக்கம்வைக்குமால் * 
விற்றிருந்தருள்பணிவெற்பின்மா தரீர் - 
தோற்றிருகுழைவலிசொலப்படாது கட் 
கூற்றடுந்தொறு நிலை குலைந் தவல்லவே 

( நய ) 
( மதங்கி , பதினான்குசீர்க்கழிநெடில் ஆசிரியமடக்குவிருத்தம் ) 
அல்வளை சோலைப்பணிச்சிலம்படிகளடியர் நம்பணிச்சிலம்படிகள் - * 

அனுதினம்பாடித் துதிக்குமாதங்கியனமணிப்பூணின் மாதங்கி 
எல்வளைக்கரத்தாற்பற்றுவ துறைவாளிவட்குநேர்குலிசிபாலுறைவாள் - * 

இயமியம்புவது தக்கதொத்தோதியிருளெனத்தக்கதொத்தோதி - 
வில்வளைவழிக்குமிருகரும்புருவமேனியோவொருகரும்புருவம் 

வேட்கையாற்பாடுஞ்சுரஞ்சரிகாமாவிழிக்கொருவிதஞ்சரிகாமா - * 
நல்வளைகெழுவெண்டாள மேயாம்பனலமலி செவ்விதழாம்பல் 
நகுகபோலங்கள் வலயதர்ப்பணமே நடிப்பதுமிலயதர்ப்பணமே - * 

( ஙக ) 


* 


* 


* 


திருவேங்கடக்கலம்பகம் . 


( இரங்கல் . அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
பணம்பரப்பு நாகணையினானுலகெலாம்பரவுவேங்கடத்தான்பூ 
அணங்கினைப்பிரியாதமாலவேதனையருளினனென்பாரால் 
ணங்குவிற் பொருவாணு தற்பவளவாய்மாதரீரம்மாலைத் 
தணந்தவிக்கொடிமன த்தெழுமாலும் வேதனையளித்தது தானே - ( கூட ) 

( நானாவிடு தூது . கொச்சகக்கலிப்பா ) 
தானே தனக்கிணையாந்தண்வேங்கடவனுடன் 
கோனேரிவாழுங்குருகினங்காள் கூறுமினோ 
மீனேயெழுது கொடிவேளெடுத் தவாள் போல - * 
வானேயெழுமதியென்மாமதியண்டோடுகையே ( ஙங ) 

( எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
கைத்திகிரியானுமத்திகிரியானும் 

கார்வண்ணத்தானுமோர்வண்ணத்தானும் 
அத்தியணையானுந் துத்தியணையானும் 

அருந் தண்டத்தானும்பருந் தண்டத்தானும் 
சித்தமருவா னும்பத்தமருவானும் 

சிறக்குமன்புளானும்பறக்குமன் புளானும் 
மத்துவரையானுமத் துவரையானும் 
மாகமலையானுநாகமலையானே 

( ஙச ) 
[ இரங்கல் . பன்னிருசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
மலையக் குவடு தனைமுலையா மலையிற்பழித்தாளெனப்பகைத்து 

மதன்றேராக்கியனுப்பவரு மந்தானிலமக்கிரிப்புலிபால 
கொலைகற்றெழுந்திங்வேளுடலிற்குடிகொளுயிர்ப்புதனைக் கூட்டிக் 
கொள் 

ஏச்சுடரைட்பரட்ட செம்பொற்கோலச்சி று சாளரவாசற் 
மலையிற்கதவுதிறந்துந்து நீதன்மைகுறித் துன்றிருவணையைச் 

சாலத் துதிக்கின்றனளிவளைத் தழுவாவிதமென்னிதுமொழிமோ 
சிலையைச்சிலைவாணுதலாக்கச்சிறிய துகளைவிடுகடவுட் 
செந்தாமரைத்தாட்பெருமாளே சேடகிரிவாழ்பெருமாளே - ( நடு ) 

( இரங்கல் . கட்டளைக்கலித்துறை ) 
மாளவிசாகமளிபாடியாடுமுன் வாசத்துழாய்த் 
தோளவிராகத்திலென் கொம்பனாண் முலைதோய்வதென்றோ* 
நீளவிராக மணிப்பாம்பணை துயினித்தமலர்த் 
தாளவிராகவநந்திருவேங்கடந்தங்கத்தனே 


******* 


( 50 ) | 


திருவேங்கடக்கலம்பகம் . 


லங் 


***** 


( நேரிசைவெண்பா ) 
தங்க நாகத்தானத்தானத்தனன்மயமா 
தங்க நாகத்தானத்தானத்தன் 
வடமலையானந் தமிறைவன் சிலையான் சேக்கை - * 
வடமலையானந் தமிறைவன் 

( ங எ ) 
( அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
இறைவனிவனெனவறியாதிதரதேவர் 

இணையடியைப்பணிந்து திரியேழையிர்நான் - * 
அறைவனிது திடமாதிமூலமேயென் 

றஞ்சிறு கண்மதயானையழைத்தபோதஞ் 
சிறைவனசத்திருமுகப்புள்ளூர்ந்துவந்து 

செகமறியும்படியளித்ததேவதேவன் 
நறைவனவஞ்சனகிரிமாலல்லனோகாண் 
நாடியவற்றெழுதுகதி நண்ணுவிரே ( ங.அ ) 

( இரங்கல் . கட்டளைக்கலிப்பா ) 
விரமேவுஞ்சுடர்நேமியெம்பிரான் மேவும் வேங்கடவெற்பினிற் காடுகாள் 
கூரமேவவருநெட்டுயிர்ப்பையுங்கோலமேவுகுலவண்டுவீழ்கையும் 
ஆரமேவியகண்களும் பெற்றுவாசம் முலைக்கொடியாரலர் தூற்றவே 
வாரமேவி நிற்கின் றீரென்போலவேவாஞ்சித்தீர்கொன்மணவாளர் தம்மை 
[ எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 

[ யே 
மையார் தருகண்ணொடுவாரமைவின்மணிசந்தனமாவனமும் பெறலால் * 
ஐயாவிவள்வன் முலையுன் மலைநேராய் நின்றது நீயணைய தீதகுமால் 
நெய்யாரளகச்செய்யாள் கணவா நிறைவெண்மதிகாய் 

நிலவின்பணிலக் * 
கையாயருளைச்சொரிசெங்கமலக்கண்ணாதிருவேங்கடமாயவனே ( சம் ) 

( சம்பிரதம் . பன்னிருசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
மாயமலநெடியகருவேலையொருகைக்கொள்வன்வரைவிரற்றலை நிறுவுவன் . * 
வன்னி நடு நிற்பனம்புலிபுவிவரப்புரிவன்மாவினது கொம்பினுடன் 
காயமிக நாறலரிதன்னிலேயோடுதடி காட்டுவன்னொருநொடியினிற் 
கனலோகமுழுவதுமுடைப்பனண்டமுமுண்டுகக்குவன்னிவைவித்தையோ 
வேயனையதோளினயிராணிகலைவாணிபனிவெற்பில்வருகலியாணியும் 
மென்பாணிவனச நிகர் செம்பாணிதொழுது சொரிவிரிமலர்படக்கன்று தாட் 
சாயன் மடவன்னநடைநங்கையலர்மேன்மங்கை தன் கணவர்வட மலையில் வாழ் 
சக்கிரமாலடி தலையில் வைத்திடாவொருகடவுடன்னையினிமுன் விவேனே( சக ) 


* 


சை 


திருவேங்கடக்கலம்பகம் , 


* 
* 
* 
* 
அ 


* 


( எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியச்சந் தவிருத்தம் ) 
விடுத்திடுபடைக்கலவரக்கர் மடியப்பொருவிறற்சிலைவளைத்தடுபிரான் . * 
வடிக்கணைவிழித்திருவிருக்குமகலத்தினன் மணிப்பணிவரைக்கண்மடவீர் 
கொடிக்கிணையெனச்சொ லுமதுத் தமறுசுப்பெழில்குறித்தறவும் வெட்கி 

( யலவோ 
இடிப்புயலகத்தெழுதடித்திலகுமப்புய விடத் தினிலொளித்து விடலே 

( இரங்கல் . எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) ( சஉ ) 
ஒளிக்குங்குமக்கொங்கையுகளத்தின் மடவீர் 

உத்துங்கசிகரத்தினொருசேடகிரிமால் 
அளிக்கும் பெருங்காயமுள்ளத்தினுள்ளே 

அடங்காது சொல்லோவிடங்காலும்விழியாள் 
கிளிக்குங்குயிற்குஞ்சிகிக்குஞ்சகிக்கும் 

கீதத்தளிக்குங்கபோதத்திரட்கும் 
களிக்கின்றபூவைக்குமன்னங்களுக்கும் 
காருக்குமே சொல்லுமூரென்சொலாதே 

( சங ) 
கைக்கிளை . மருட்பா 
தேங்கோதைவாடுமிருசீறடிகள் பார்கூடும் 
பூங்காவிக்கண்ணிமைத்துப் போராடும் - இங்கிவையால் 
ஒப்பிலாவேங்கடத் துறையிவர் 
அப்பனுண்டுமிழ்ந் தவலர் பூக்கொடியே ( சச ) 

( எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
கொடியொன் றிரண்டுசிலைமன் றல்கொண்டகுமிழொன்றிரண்டு நலகூர் * 
வடியொன் றிரண்டுகுழை நின்றிலங்குவளையொன் றிரண்டுதிரள் வேய் 
தொடியொன் றிரண்டுவனசஞ்சுமந்து துரவன்புயங்ககிரிவாய்ப் 
படியொன் றிரண்டு தளிர்கன் றவின்றுபடர்கின்றதின்பமுறவே ( சரு ) 

வண்டு . கட்டளைக் கலித்துறை 
உறவேதுமக்குவண்டீர் வேங்கடேசர்பண்டூதியநல் 
நிறவேயனைய சொன்மானிடைபோம்படி நித்தமுலை 
அறவே பருத்தன நீரோகுழலிலமர்ந்து மலர் 
நறவேயுண்டாடுகின்றீர் நடுப்போம்விண்டுநண்ணுவிாே ( சசு .) 

நேரிசைவெண்பா 
நண்ணாரிலங்கையடுநாயகனே வேங்கடக்கார் 
வண்ணாவுன் காற்றாமாையிற்பாய் கண்ணாசை 


* 


* 


* 


அ 


* 


* 


* 


திருவேங்கடக்கலம்பகம் . மரு 
உட்டிருப்பமாட்டாது நிற்கின்றாளுன்னையிவள் - * 
விட்டிருப்பதெந்தவிதம் 

( சஎ ) 
[ குறம் . எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியச் சந்தவிருத்தம் ) 
எந்தவி தங்களுமறிகுறமகனானிங்கெதிர்வத்தினியென திதமொழிகேள் * 
அந்தமுறந்தனினவமணிகொடுவாவன் பிலணிந்திடவழயெகலைதா 
கந்தமிகுந்ததனந்தனில்குறியேகண்டனனின்றலர் கமர் குழன்மடவாய் * 
வந்தெவருந் தொழவடமலை தனில்வாழ்வண்னெவன்றின மருவுவனுனையே 

( எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) ( சஅ ) 
உனைக் கருதாமனமுமுனைத் துதியாவாக்கும் 

உனைவணங்காத்தனுவையுங் கொண்டுலசிற்பாவம் 
அனைத்தினையுமீட்டினனின்றொழிக்கப்பூமேல் 

அயனாலுமமையா தாலந்தப்பாவம் 
எனை த்தொடராவி தம்பாலித்தருள் வோனீயே 

எனத் துணிந்துன்சரணடைந்தேனெனையாள்கஞ்ச * 
மனைக்குளுறைகொடியலர்மேன்மங்கை நாதா 

வடமலையாயருள் பெருகிவழிகண்ணானே ( சக ) 

( எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய மடக்குச் சந்தவிருத்தம் ) 
கண்ணன் வேங்கடக்கண்ணன் வண்ணமேகரியவன் சொலற்கரியவன் திருப் 
பெண்ணனெங்களன் பெண்ணனந்தன் வாழ்பெருமைநாட்டகப்பெரு 

( மைநாட்டமான் 
மண்ணிழைத்தனமண்ணிழைத்திடாமாசிலம்புதாண்மாசிலம்புயம் 
பண்ணின் மாவுணப்பண்ணின் மாகுழற்பாவையுண்மையேபாவையுண் 

( பதினான்கு சீர்க் கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) ( மையே 
மையவாங்கோலவிழிமழைபொழியவளர் தனச்சையமேற்பரவி 
மணங்கமழ்நறுங்குங்குமஞ்செழுஞ்சாந்தமான் மதங்கலந்து கொண் 

டொழுகும் 
துய்ய நீராறங்கிருமருங்கோடச்சுழிக்குமவ்வாற்றிடைக்கிடந்து 

துலங்குசீரங்கம்படைத்தொரு துடியிற்சுருங்கிடைமடந்தைமாலாகி 
ஐயகேளுனை நேரொத்தனள் கரத்திலாழிசங்கணிந்திடாக்குறையொன் * 

றக்குறையகற்றியணைந்திடத்தகுங்காணங்கண்வானரசுவாநோக்கி 
வெய்யவாய்த்தறுகட்காம்புலிப் போத்து வெகுண்டெழுந்தடிக்கவாலடி 
வேங்கடாசலத்திலோங்குமா தவனேவினையிருள் சீக்குமா தவனே [ க்கும் 

( எண்சீர்க் கழிநெடில் ஆசிரியச் சந்தவிருத்தம் ) 5 ) 
ஆதவன் கதிர் சுடப்பா தவந் தீசுரத் 


* 


மர் 

திருவேங்கடக்கலம்பகம் . 
தழல்பொறாதண்டநன்னிழல்பெறாதிடருறும் 
சீதமென்குமுதவாய்மாதினிக்காண்பை நீ 

சீர்த்தியாழ்வார் பெருந் தீர்த்தமுந் தூவியும் 
மாதர் தண்டுணர்கொயுந் தாதலர்ச்சோலையும் 

மஞ்சுலாவுங்குவட்டஞ்சனாசலமுமப் 
பூதரந்தனில்வருஞ்சீதரன் கோயிலும் 
பொருவில்சூளிகையுமாதெருவுமாளிகையுமே ( டூஉ ) 

கட்டளைக்கலித் துறை 
மாளிகை சுற்றமுடன் பிறந்தார்பெண்டிர்மக்கள் பொருள் 
சாளிகைபொற்கலன் பட்டாடைவாகனந்தையனல்லார் 
கேளிகையா நிற்கும்வேம்பெனச்செடகிரித் தனிவில் 
லாளிகை நேமியன்றாள் கரும்பாமுத்தியாசையர்க்கே . ( ருகூ ) 

நேரிசைவெண்பா 
கேசவனார் சேடகிரிமாயர்ககைந்து முகத் 
தீசனதிபத்தனி துசரதம் 

நேசமிகச் 
சங்கங்கையேந்துமவர் தாட்புனலென்றேதின மும் 

அங்கங்கை சென்னிவைத்தானால் 
( கார் . காலம் , எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியமடக்குவிருத்தம் ) 
ஆலுமளியங்கண்வனமலர் முலைபாய்காலம் 

அவர்பிரிவாலங்கண்வனமலர் முலைபாய்காலம் 
கோலமயிலினம்பரிவிற்குனித்து வருங்காலம் 

கொடியேன் முன்மதன் பரிவிற்குனித்து வருங்காலம் 
நீலமணிவண்ணனம்பொனிழனாகவரையின் 

நெடுமாயன்மலர்ச்சோலை நிழனாகவரையின் 
சாலுமழைக்குலம்பலகாற்றடித்துவிடுங்காலம் 
தழற்கொழுந்தாமெனப்பலகாற்றடித்துவிடுங்காலம் ( ருரு ) 

( எண்சீர்க் கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
காலஞ்சென்றதெழுங்கனநரைதிரை மேவிக் 

காயநெகிழ்ந்ததிணைக்கண்களிருண்டதடஞ் 
சூலங்கொண்டு பொருந்தோணமனாள் வருமுன் 

துணையாவினிமனமே நினையாயனுதினமே 
மாலம்பங்கயநாண்மலரிலணங்கலர்மேன் 

மங்கை தன் மணவாளன் வண்டுரவணிதோளன் 
ஆலந் தண்டளிர் மேலறி துயில்கூர்பெருமாள் 
அஞ்சன வெற்பமலன்கஞ்சமலர்ப்பதமே 


* 
* 
* 
* 
* 


* 
* 
* 
* 
* 
* 


(மடக்குக்கட்டளைமண்டலக்கலிப்பா) பதத்தளந்ததுமுப்புவனத்தையேபண்டடைத்ததிமுப்புவனத்தையே-* வதைத்ததேற்றிடுமாத்தானவரையேமழைக்கெடுத்ததுமாத்தானவரையே 
இதத்த 
பூப்பெண் 
மணக்குமந்தாரமேயிக்கு 
நாட்மெணக்குமந்தாரமே 
- 
* 
திதித்த 
தீங்கறிவேங்கடநாகமேசெங்கண்மாலிடம் 
வேங்கடநாகமே 
- 
( 
ருஎ 
) 

(கசு-அடிநேரிசைஆசிரியப்பா) நாகக்குலத்திறைகாய்கதிர்மணிச்சூட் 

வித்தையுமாகியசுத்தசத்தொன்றை டாயிரந்தலைக்கொளுமாயிருஞால 

நித்தருமுத்தருமைத்தகட்குவளைத் 
மகள் 
சிரமச்சிரந்திகழ் 
சுடர்க்கற்றை 

தேவியர் 
நீயுமேவிவிற்றிருக்கப் வனைந்தவம்மௌலியினனந்தலைநாயக 

பேரிடமாக்கினையோருமற்ற 
தற்கு மரகதமணியெனத்தரையினிலைஇய 

வேறுபாடுடைத்தாக்கூறுமிச்சிரசத் ஒங்குபொற்குடுமிவேங்கடக்கனகத் 

தொன் 
றினையாலம்வித்தொன் 
று 
முளைத்துக் தூவியினாப்பண்மேவியமாயோய் 

குரூஉத்தழைகொம்பாப்பரூஉச்செழுமர நலமணிமலைபானிலவுபோர்த்தென்ன 

பரிணமித்தென்னவரிசையினேழா 

[LOR வாலிதிற்கருப்புரமேலணிந்தந்த 

விரியப்படுத்திவரன்முறைதோன்றிய வியன்மலைகமஞ்சூற்புயல்படிந்தாங்குப் 
அஞ்சினுமரையரைப்பஞ்சீகரணம் புழுகொழுகப்புனையழகியவடிவோய் 

பண்ணியிலஞ்சியுளண்ணலங்க 
மல 
செங்கட்பகவவெங்கட் 
கிறைவ 

உருப்பொலன்தாற்றிரட்டுபு 
நடுவணில் ஒருதனியாழிப்பரிதிவிட்டகலா 

சீரியபொகுட்டுமேருவிற்றிசைமுகன் 
விரிகதிரென 
நிற்பிரிசிலாதிருக்கும் 

உடைமகற்சேர்த்திப்படையெனவிதித்தாங் மடந்தைநுண்மருங்குனுடங்கப்பணைத்ெ 
இலகுமவற்கொண்டுலகுமவற்றுட் 
கொங்கையினலர்மேன்மங்கை 
தன் 
கணவ 
சாற்றொரு 
நால்வகைத்தோற்றத்தோரேழ் 
நிற்பணியடியார் 
பொற்பதத்துகட்கும் 
பான்மைப்பிறப்பினான்மத்திரளையும் 
நிகரவென் 
குற்றமிகவுளசிறியேன் 

வருவித் 
தவற்றையுரியதானத்தில் 
நான் 
மொழிபுன்சொலுங்கேண்மதியத்தை 
இறைகொரவைப்பித்துறை 
தருமவைதாம் 
முடிவிலாவொருதின் 
னுடைமையாய் 
நிற்கும் 
மிகப்புரிகருமமகத்தினும் 
புறத்தினும் 
இருவகைச்சத்தினிருமலநித்திய 

மரீஇயுணர்ந் 
துட்பரீ 
இயவனந்தம் 


திருவேங்கடக்கலம்பகம். 


ds 1B 


( 
ழு 


ae 


W 


3 


의 


சி 


உயிர்கட்கின்பமுஞ்செயிராரனந்தம் 

தோற்றியதனுவான்மாற்றருவினையும் ஆருயிர்தமக்குக்கூர்தருதுன்பமும் 

விாையாற்றருவுந்தருவால்விரையும் உட்டித்திருவிளையாட்டயர்கின்றனை 

வருவனபோலவராதிராவொருதலை அடுக்குரின்மாயையைக்கடக்கவல்லவரார்நோக்கியவற்றைநீக்கலென்வயமோ அவ்வுயிர்க்குழாத்தறவெவ்வியதமியெனும் த்தவறிழைக்கினுங்கத்துகிண்கிணிக்கால் நின்னருள்பெறாமேயிந்நிலந்தன்னில் 

மழலையங்கனிவாய்க்குழவியையின்ற கண்ணுளனொருவனெண்ணிலாவேடடம் 

தாயளிப்பது 
போனீயளித் 
தருள எடுத்துப்பலவிதநடித்திடல்பொருவ 

உள்ளங்கருதியென்கள்ளமனத்தைத் இனைதீதெனக்கூத்துநினைத்தளக்கொண்ணாதிருத்திமற்றுன்பாலருத்தியுண்டாக்கிப் உருவமெடுத்தும்பருவம்வந்துழி 

பற்றலர்ப்பொருமுன்வெற்றிக்கொடியெனும் விடுத்தும்பெருநரட்டுத்திடருழந்தும் 
புயறொடுசாலிவயலசுற்றுடுத்த நலங்கறங்கென்னவலமந்தின்னணம் 

பூதார்தனில்வருமாதவத்தெதிபதி சாலவுமெய்த்தனென்போலுமிப்பிறவிப் 
தன 
தாணையின் 
வழி 
நனிமிகவொழுகும் பௌவப்பரப்பையெவ்விதங்கடப்பல் 

வரவைணவத்தில்விரகிலாவெனையும் 
அனுதினமவிச்சையென 
துணர்வழித் 
தலை கூட்டிநற்குரவர்தாட்டுணைபணிந்தவர் ஒழியாததனாலெழுமகங்காரம் 

தம்மாலயத் 
துமுய்மையாகாரமும் 
னெனதெனும்பற்றானாதியற்றுதல் 

படைத்தலர்வகுளத்தொடைப்புயமாநர் 
விடாத்தனானேகெடாதுறுமவாவும் 

சொற்ற 
செந்தமிழ்மறைகற்றுணர் 
ந் 
தழகிய 
எனக்கிதுவேண்டுமெனக்கருதுந் 
திறன் உன்னலந்தெரிந்துகொண்டென்னையிகழ்ந்து உதவுதறவிராததனானுதித்துப் 

சிவகைங்கரிய 
நலனுறப்பண்ணும் பெருகியவிழைவுபொருள்களையிறுகப் படிசெய்துறுபலனடையநீகைக்கொண் 
பிடிக்கப்புரிதல்விடுத்திடாததனான் 

டெனக்குபாயமுமாயெனக்குபேயமுமாய் 
மறு 
தலைகடந்து 
கதுமெனமுளைக்கும் 

இருந்தொன்றாலும்வருந்தாவிதமெனை 
வெறுப்புத் 
தீத்தொழின் 
மறுப்படுமாற்றமும் ஆட்கொளவேண்டுமாட்கொண்டனையேல் 
வருவகையிழைத்தலொருவா 
திவற்றான் 

சனனமுமரணமும்வினைகளுநீங்கக் 
விளையிருவினையும் 
வளர்விதமகலா 

கரைபொருவிரசையுங்கடந்து 
ஆயிருவினையான்மாயத்தனுவும் 

பாமாமுனதுபதத்தடைகுவனே 
- 
( 
ருஅ 
) 


திருவேங்கடக்கலம்பகம் . 


திருவேங்கடக்கலம்பகம் . 


3 


கூ 


* 


கட்டளை நிலைக் கலிப்பா 
அடைய முண்டகமேலோன்பதத்தினுக்கப்புறத்திலருந் தூரமாழியம் . * 
படையன் வாழ்பதமென் றுரைப்பிரவன்பத்தருக்கப்பதநெடுந் தூரமோ 
தடையிலாதிபங் கூப்பிடுகாலையத்தலைவன்வந்தமைதானறியிர்கொலோ 
கொடையிலோங்கியவேங்கடமாயவன் குடிகொள்வைகுந்தங் கூப்பிடு தூ 

( பாண் . அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) ( சமே 
தூரச்சுசங்கள் பலசேர்க்குந் துணை நீயறிவாயெனவிருந்தேன் 
விரத் திருவேங்கடத்தானைவேற்று மடவாரொடுசேர்த்தாய் * 
இரக்கடல்குழுலகி லுனக்கிணையார்பாண்விமிழிசைக்கோல் * 
ஆரப்பெருஞ்சீர்விணைவிடுத்தகன் றிவ்விணையடுத்தாயே ( சுய ) 

தழை , கட்டளைக் கலித்துறை 
அடுத்தாரைவாழ்விக்குமால்வடவேங்கடமன்னமன் 
கொடுத்தாய் நறுந்தழையான் கொண்டுபோந்து கொடுத்தவுடன் 
எடுத் தாள்விழியொற்றிக்கொண்டாள்கைப்போதினொடீர்ந்தழைமேல் * 
படுத்தாணிற்கும் பொழுதோர்கொம்பு போன்றனள் பான் மொழியே( சுக 

( எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
மொழியமுதிதழ் தீங்கனி முலையின்நீர் முகமதியாக்குஞ்சகமதியயனுன் 
விழிவிடமனங்கல்லாகவேவிதித்தான் விருத்தமாவுலகைவருத்தவேயலவோ 
வழிவழியடிமையெமைக்கொளுமலர்மேன் மங்கை தன் கணவன் செங்க 

( ணெம்பெருமான் 
தெழிபுனலருவிமழையெனமுழங்குத்திருமலை மீதேவருமடமாதே ( கூட ) 

நேரிசைவெண்பா 
மாதவத்தோர்சிந்தையுமாமாமறையினுச்சியுமாம் - * 
கோதகற்றுவேங்கடப்பொற்குன்றமுமாம் - சீதமலர் 
எட்டக்கரத்தானிடந் திகழ்சங்கோன் குருந்தை 
எட்டக்கரத்தானிடம் 

( கூ ) 
கலி நிலைத்துறை 
டங்கொண்டுவட மலைவாழ்பெருமானைவளர்த்தகுலத்தேந்திழாய்மோர்க் 
கடங்கொண்டுதிரியிடைச்சியல்லை நீசிற்றிடைச்சிகண்டாய் சும்மாக் 
குடங்கொண்டுதிரிவையிப்பால்வாராயங்கன்றினைக்கைகொகெட்டாயால் * 
திடங்கொண்டுதிரியாமன் மயங்குறுமென்பசுவருத்தஞ்சிந்தியாயே - ( சுச ) 

( எண்சீர்க் கழிநெடில் ஆசிரியச் சந்தவிருத்தம் ) 
சிந்திப்பனவுந் துதி செய்வனவுந்தெரிசிப்பனவுந்துரிசற்றிடவே 
வந்திப்பனவும் பூசிப்பனவும்வாஞ்சிப்பனவும்யாஞ்செப்புவமால் 


* 


* 


உல 

திருவேங்கடக்கலம்பகம் . 
தந்திக்கிமையோர்பநீதிக்களையின்றாழிக்கருள் கூராழிக்கடவுள் 
சந்தித்தெழுபூவுந்தித்திருவேங்கடமால்சரணத்தடமாமலரே ( சுரு ) 

வேற்றொலி வெண்டுறை 
மாமலயத்தென்றல் தேர் வருமாசன் கணேயாகிவந்து நான்கு 
பூமலை நீதென்னிறையொநொண்டத்தி துயில்கொண்டனவப்போர்வே 
தேமலனாயின்னம் விடாத்திறத்தாலிவ்வுடலிலுயிர் 

[ a லத் 
தாமதித்து நின்றது பூந்தழைசிறைய மடநாராய் 
கோமுனை வேற்றுருபதன் றன் கொடிமானங்காத்தபிரான் 
வேமணிகளுதிர்சாரல் வேங்கடத்துமாயனுடன் 
நீமொழிந்துவாராயென்னிலையெல்லா தெரிந்துகொண்டே ( சுசு ) 

[ குறளடிவஞ்சிப்பா ) 
கொண்டற்றிரள் குழனிரையொடும் ஒழியாதெழுமுருமதிர்தரு 
வண்டளவினமணி நகையொடும் 

மழைநாளி துமடவஞ்சியர் 
கமழ்தோன்றிகள்கைத் துணை யொடும் நாதற்பிரிநாளன் றுயர் 
இமிழ்வண்டினமினை நோக்கொடும் காதற்புரிகலையைப் பிரி 
தழைசிறைமயிலசாயலினொடும் பிணைபோன் றனள் பெருமதர்விழி 
எழுகோபநல்லில்விதழொடும் இணை தூம்புனலிலகியநறுங் 
இகல்பான்மையினிவையாவையும் குங்குமமுலைக்குவடிழி தர 
மகிம்வாயிவண மாலவேதனை 

இங்கொருதனியிக்கோற்றொடி 
காணியநனிகணங்கொண்டன 

மன்முருகுபுமயலான்மிக 
தாணுவையடுசரமாரனும் 

இனைகின் றனளிந் நீர்மையை 
எதிர்வந்தனனெய்வானினி 

வன நறுமலர் மழை தூய்மணி 
வெதிரைப் பொருமென்றோட்கொடி இனமுடிபுனையிமையோர் தொழு 
படுவெம்படர்பார்க்கிலமெனச் மெல்லடியலர் மேன்மங்கைநல் 
சுடுவெங்கதிர்சொரிஞாயிறும் வல்லியையணைவன்றோட்டணை 
நகையெழுமுகநாண்மதியொடு ஒருகற்பகமுறை தருமொரு 
பகையாகியபனிமதியமும் 

திருவேங்கடத்திண்கரியினில் 
வருவானகமறைவுற்றன் 

விறல் கெழுமுனைவேன் மன்னரும் 
வெருவா மணிவிடவரவமும் 

அறிகிலரவர்க்கார் சொல்குனர் 
வன்னச்சுடர்மணிகான் றிடக் 
கன்னிப்பிடிகடமாவினைத் 

இங்கிதற் கென்செய்துமியம்பீர் 
தழுவுறவடுதாள்வள்ளுகிர் 

ஆங்கவர் பொருணசையகல்குனரல 
உழுவைக்கணமுழையிற்புக 

( ரே ( சுஎ ) 


மடவிர் 


* 


திருவேங்கடக்கலம்பகம் . 


* 


( இரங்கல் . மடக்குவிருத்தம் ) 
அலர்வாய்த்தேனேபடர்படவே - அலர்வாய்த்தேனேபடர்படவே - * 
அகலும்பாணிவளையினமே - அகலும்பாணிவளையினமே 
சலமுற்றாவிக்குருகீரே - சலமுற்றாவிக்குருேேர 
சாலக் கொடியாரம்மணலே - சாலக்கொடியாரம்மணலே 
சிலைமாறுஞ்சுவடமலையான் - சிலைமாறுஞ்சுவடமலையான் 
சீர்த்தண்டுளவன்மாவுரத்தான் - சீர்த்தண்டுரவன் மாவுரத்தான் 
மலை பூவரிக்கணம்பாறே - மலை பூவரிக்கணம்பாறே 
மாநச்சுறவேபாலனமே மா நச்சுறவேபாலனமே 

( சுஅ ) 
( கலி நிலைச்சந்தவிருத்தம் ) . 
அனமேல்வருமயனாருறையலர் நாபியினெடுமால் 

மேமலர் நறைகால்வடமலைவாழ்களிமயில்காள் * 
புனமேவருமடவாரொடுபுரிவாலொருதமியேன் 
மனமேகின தவர்போசினவழியே துரைசெயுமே ( சுசு 

( சித்து , அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
உரையாலுமனத்தாலுமளக்கொணாதவோங்குபுகழ்வேங்கடவனுபயபாத 
மலாயாசைச்சித்தரியாம்பல நாகத்தில்வலியவாசியவிரும்பைவருவித்த 

( தக 
கரையா தவிரும்பையெல்லாம்பணங்களென்னக் காண்பித்தோமவ்வள 

( வோகரியதோலும் 
அனாயாரத்தோ லுடுத்தோனிடமுங்கைக்கொரச்சிலையுமாதங்கமாக்கி 

( அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) ( னோமே 
ஆக்குந் தொழிற்குவிரிஞ்சியைவைத்தழிக்குந் தொழிற்குச்சிவனைவைத்து 
காக்குந் தொழிறான் கைக்கொளருட்கடவுள் வடவேங்கடங்காணா 
நோக்குங்கருதாமனமுமொருநொடிப்போதேனுந் துதியாத 
வாக்கும்பணியாத்தலையுமுளமனிதரிருகான் மாடுகளே 

( எக ) 
( கொச்சகக்கலிப்பா ) 
மாடாக நிழற்று செழுமரனாகத்தவச்சிறிய 
பூடாகக்குழைத்தநறும்புதலாகவழிப்படுமோர் * 
ஓடாகப்பெறுவமெனிலுயிர்காணற்கதிபெறலாம் 
வீடாகத்திருநெடுமால்விற்றிருக்கும் வேங்கடத்தே ( எ- ) 

களி . தாழிசை 
வேங்கடக்கிரியிலோங்குசெங்கணெடுமேகம்விறுகருணாகரன் 
விமலமானபதகமலமாயனதிவிரு துபாடிநடிகளியரேம் 


* 


* 


- 


I 


உஉ 

திருவேங்கடக்கலம்பகம் . 
நாங்கள் மெய்ச்சுமதுவுண்ணவுண்ணமிக நல்லபுத்திதருமல்லதோர் 

நாளுமெங்களை மயக்குமோசமணஞானிகாளினி துகேண்மினே 
எங்குமத்தியினின் மாமுளைத்ததுவுமிக்குமீதுபலவரசெலாம் 

இருப்பதுங் கருவனக்கொடித்திரளெழுந்துவிண்ணிடைபறப்பதும் * 
நீங்கலற்றபசுபதிகுளத்திலெரி நிற்குமாறு மொருகாலுளோன் 
நீத்தமேருவலம்வருவிசித்திரமுறிச்சயஞ்சுரருமறிவரே ( எங ) 

( நேரிசைவெண்பா ) 
அறியுமவர் நம்மடிகளாவார்மனனே 
நறியவனச்சேட கிரிநாதன் 

சறியும் 
இசைக்கண்ணன்கத்தாவினங்களிக்க வூதேழ் 
இசைக்கண்ணன்கத்தா வென 

( எச ) 
( எழுசீர்க்கழிநெடில் ஆசிரியச் சந்தவிருத்தம் ) 
என துவினையிருள் செற்ற பரிதியிது மதிவட்ட 

மிதுவெனவில்விடுசக்கிர நிலவேகால் 
கன தவரவளைகைக் கொள் பரமனுறைபணி வெற்பர் - * 

கனக நினையிதயத்தினினையாரோ 
முனநறிய மலர்மெத்தை தனின் மருவுபொழுதொற்றை 

முகமுழுதுமளகத்தின் மறை நீரால் 
மனமுருகி நிகரற்றச்சிவலயமுகிலுக்குள் 
மறைவதெனவவர் சொற்றமொழிதானே 

( வஞ்சித் துறை) 
மொழிமறைமுடிமேல் 
எழுமுதலதுவே 
செழுவடமலைவாழ் 

விழுமியபொருளே - ( எசு ) 
[ ஊசல் . எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
பொருளலாவிடய த்தைப் பொருளென்றெண்ணிப் 

போவது மீள்வதுமாயெப்பொழுதுமாடும் 
மருளுலாமனவூசல் சுத்தஞ்செய்து 

மாமுதுவளர்பத்திவடத்தைப்பூட்டி 
இருளை நேர் குழனிலப்பெண்ணலர் மேன்மங்கை 

இருவரொடுமேய தன் மேலேறிவிறும் 
அருளினான் மெள்ளவசைந்தாடீரூசல் 
ஆதிவடமலைமாயராடீரூசல் 

( எஎ ) 


****** 


* 


* 


* 


* 


* 


திருவேங்கடக்கலம்பகம் . 


உட 


* 


* 


( கட்டளைக்கலித்துறை ) 
ஊசலையொத்துத் தனத்தாற்றுயல் வருமொண்மருங்குற் 
கோசலை தன் சுதன் வேங்கடவாணன்குணகணமாம் 
விசலை வெள்ளத் தழுந்தறிவாளர்க்குமீண்டுமுண்டோ 
காசலை நேர்குழற் பெண்ணிலத்தாசைக்கனவழுக்கே - ( எ அ ) 

( பிச்சி . கட்டளை நிலைக்கலிப்பா ) 
அழுக்கிலா நுதல் வெண்பிறையாக நீறணிந்ததன்றியிரசத்வெற்புரு 
கொழுக்குவான் முலை கொள்ள வெண்ணீற்றை நீ கொட்டினாலுன் கொடியி 

( டைதாங்குமோ . 
பழுத்தகாவித்துசிலுடுத்தோர்கதைபற்றி நிற்பதென்பற்பலமா தவர் 
ஒழுக்கமாற்று தற்கோவேங்கடேசனாசொலிவிழாக்கண்டுரங்களிபிச்சியே 
கவி நிலைத்துறை 

( எக ) 
பிச்சி நறுங்குழலாயிது வென்மதிபேசாய்பார் - * 
மெய்ச்சுமரங்கமுகந்து துயின்றொளிமிகுமாடக் * 
கச்சியிருந்துரகாசலநின்றருள் கனிவாயெம் 
அச்சுதரெம்மனமேவியுமாசையையறியாமே. ( அய ) 

கலி நிலைத்துறை 
ஆர்படைத் தகணையையலை த்தகன்றமதர் நெடுங்கண்மலாணங்கின் மார்பர் 
பர்படைத்தவடமலையிலெமையிருத்திப் போனவர் தம்மெதிர்ப்படாதோ 
சீர்படைத்தமடப்பேடைக்கிரையருத்துங்கருத் துடைத்தாய்ச்சேண்மீன் 

(( களவு 
கூர்படைத்தவாயுடைத்தாய்விரைந்துவருங் கருங்கால் வெண்குருகுதா 
( அறுசீர்க்கழிநெடில் ஆசிரிய விருத்தம் ) 

[ னே ( அக ) 
குருகைவளம்பதிமாறனார்கொழி தமிழார முதுண்ணுநின் - 

ழையஞ்செவிகோதுசேரெனகவி நஞ்சமுமுண்ணுமால் 
பெருகருள் வேங்கடநாயகாபேதையசோதைமனைக்கணுன் - * 
ஒருகனிவாய் நறு வெண்ணெயுமுண்டதுமண்ணையுமுண்டதே ( 42 ) 

( எண்சீர்க்கழிநெடில் ஆசிரிய மடக்கு விருத்தம் ) 
உண்டுமண் ணெலாமுமிழுமாயனாசோங்குவேங்கடத் துறையுமாயனார் - * 
தொண்டை நாடுவாழஞ்சொல்வஞ்சியார் தொழுமெனைத்தினைத் துணை யும் 

(வஞ்சியார் 
கொண்டல்சீறுவார் குழலுமோங்கலேகோவைதாழிளங் குயமுமோங்க 
அண்டுமைக்கணீராவிக்காவியேயவர்விருப்பினேனாவிக்காவியே ( லே 

( அரு ) 


* 


உச 


திருவேங்கடக்கலம்பகம் . 


*******5 


தாழிசை 
சாவிவண்ணர் வட்டலையக ததிலுறைகண்ணர் செஞ்சரணகஞ்சமும் 

கனகவாடை திகழிடையுடேடுவிரிகமல நாறுதிருநாபியும் 
பூவிலன்னமமர்மார்பு நேமிவளை பொலிகையங்கபய வரதவண் 

பொற்கையானசதபத்திர நா நெறைபொழி துழாய்கமழுவாகுவும் - * 
மேவுபன்மணியினணி துலங்குதிருமிடறுமின்னகையின் வதனமும் 

விலையிலாதநலபவளவாயுமெழின்மிக்கநாசியுமொளிக்குழாம் 
எவுபொன்மகரகுண்டலச்செவியுமிணைவிழிக்கருணைவாரியும் 
இலகுநன்னுதலுமௌலியுந்தமியனிதயமுண்டுகளிகொண்டதே ( அச 

கட்டளைக்கலித்துறை 
களிகொண்டெமக்கருள் வேங்கடவாவெதிகட்கரசன் 
அளிகொண்டளித்தவளையாழிவாங்கினையற்புதமா 
நளிகொண்டபூங்குழற் பெண்ணரசாயின நங்கை செங்கை - * 
ஒளிகொண்டவால்வளையாழிகைக்கொள்வ துசிதமன்றே ( அரு ) 

( எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
உசிதமறைக்குலம் போற்றும் வேங்கடத்தெம்பெருமான் 

உருக்கனக மதிற்கீழைத்திருப்பதியில்ரத்தின 
கசிதமனை மலிதெருவிலடகுவிற்குமடவாய் 

காரையும் வள்ளையுந் தீண்டிற்கண்செவப்பாய் வெம்மைப் 
பசி தவிர்க்கு முன்னைவிரும்பினனெனிலொன்றேனும் 

பகரமதியாய்வேளை பார்த்தளிக்கமாட்டாய் 
சசிமருவுபதிவரினுமாரை நீகாட்டச் 
சம்மதியாயுனக்கிந்ததன்மையடா தனவே 

( அசு ) 
(வஞ்சிவிருத்தம் ) 
வேதனைத் தருவிமலனென் * 
நாதன் வேங்கடநாயகன் - * 
பாதமல்ல துபற்றுமே - * 
ன் தமற்றவரிதயமே - ( அஎ ) 

( நேரிசை வெண்பா ) 
மேதக்க நின்பெருமைவேலைக்கரைகாணக் 
கோதற்ற நான் முகற்குங்கூடுமே - ஓதரும்பொன் 
மண்டபந்தாமேவுவடமலையாய் நீயாடக் 
கொண்டபந்தாமண்டக்குழாம் 

( அஅ ) 


******* 


உ 


* 


திருவேங்கடக்கலம்பகம் . 

க 
( எழுசீர்க்கழிநெடில் ஆசிரிய மடக்குவிருத்தம் ) 
அண்டனண்டத்துக்கதிபதிபதியாமாழியனாழியைவலத்திற் 
கொண்டவன் கொண்டனிறத்தினானிறத்திற்கோதையான் கோதை நீங்குந்தி * 
முண்டகன் முண்டக்கண்ணினான் கண்ணுமுத் தன் முத் தருவிவேங்கடவே * 
தண்டவான் றண்டா தரிப்பவன் றரிக்குந்தனுவனைத்தனுவெடார் தாழ்வார் * 

( எண்சீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) ( அ கூ ) 
தாழ்வாருக்குயர்வாழ்வைத்தருமால் வேங்கடவன் 
சயிலத்தைத் தரிசித்தர்ச்சனை நற்றிச்செயமேல் 

ல் - * 
சூழ்வானோர் சொரிதோயத் துளிநேசித்து தவும் - * 

தூபஞ்செஞ்சுடர்பொற்றுந் துமி நாதந்தமை நீ . * 
விழ்வானிற்றுளிபேழ்வாய்மேகத்தின் படலம் 

மின்னுப்பேரிடியென் பாயுன்னிப்பாரலவால் 
வாழ்வாலாய் வெருவேலுன் மணவாளன் கொடிமுன் * 
வருமாரம்புனல்விழும் பொருமாரன் கொடியே - ( கூல ) 

ஆசிரியத் துறை 
மாரன் கொடிமுன்னேவந்ததுகாண்மின்னே 
சேரன்றொடையென்னாற்சிதையாதோ நீசெப்பாயால் * 
சேரன்றொடையுன்னாற்சிதையாதினிமாதே 
ஒரஞ்சனவெற்பானுகப்பாயணைவானுனைத்தானே ( கூக ) 

கட்டளைக்கலித்துறை 
உனைத் தானவாரணமன்றழைத்தாங்குள்ளுகந்தழைக்கும் - * 
எனைத்தானவாரணமெய்திவந்தாள் கிலையென்மொழிமோ 
அனைத்தானவாரணமும்போற்றும் வேங்கடத்தற்புதபூ 
மனைத் தானவாரணக்கண்டத்தின்மா துறைமார்பத்தனே ( கூஉ ) 

( வலைச்சியார் . அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) 
பத் தருக்குயிரானவர் வேங்கடப்பரமனார் திருநாட்டில் 
மைத்தகண்ணிணை முலைச்சியாாெனவருவலைச்சியார்கண்வாளை * 
யைத் திருக்கையையன்னவராலையுமங்ஙனேகண்டாற்பூ 
ஒத்தகைத் தலங்கூப்புவார்கெஞ்சுவாருள் ஏமீனசையாரோ ( கங. ) 
( 1 அ - அடி நேரிசை ஆசிரியப்பா ) 

( லின் 
சைதருபொருளை 
நனிமிகவிட்டத் புவித்தலை நீரைம் பொறிக்கிரைதேட 
சையிருநான்குஞ்செல்லுபுதிரிந்து எய்திய பாவமுமின்மையு நீங்கி நீர் 
மன்னுமந் தீஞ்சொற்பைந்தமிழமுதை உய்திறந் தமியேனே துவல்கேண்மின் 
மன்னுயிர்க்கிரங்காமானிடர்தொள்ளைச் தவலரும்வறுமை தலைப்படயானும் 
செவிக்க மசொழுக்குஞ்செந்நாப்புல கவலையுற்று அபசிகனற்றிடத்தேம்பி 

[ வீர் 


* 


* 


S 


உலகின்மாக்களையும்மிற்பாடி 

அண்டிய 
பாடுமரிகீர்த்தனத்தர் 
அலைவுறுமெல்வையினா 
கூழ்பிடர் 
பிடித் 
தொளை 
வேய்த் 
துண்டஞ்சுரிமுகக்குடக்கூன்P 
துந்தலின் 
வேங்கடவுயர்வரைசூழ்நாட் 
வளையூதழகியவாய்ப்பவரத்தினர் 
நீதிற்சேர்ந்தனனாயிடைநிலமுதிர் 

நீற்றை 
திதை 
இயநெற்றியர்சநீதனச் 
கூரிருட்படலங்கூட்டுணும்பல்கதிர்ச் 

சேற்றைத் 
தடவியசெழுமத்தகத்தினர் 
சூரியனவிர்வெண்சுடர் 
கொப்புளிக்கும் 
வடியிடுகுங்குமமட் 
குறி 
நுதலினர் 
மதிமகன் 
வீட்டில் 
வருமதிவாலால் 

அடைவினின் 
முத்திரையைந் 
தணிமேனியர் 
பதின்மர் 
பாட்கே 
நீ 
தபதும் 
நாபியனை 

மறித்தோல் 
சுற்று 
மருங்கினர் 
புலியின் 
அத்திருப்பதியிலயர் 
விழாவினிற்போய்ப் 
பொறித்தோலுடையினர்புரிசடைக்கற்றையர் 
G 
பத்தியிற்பணி 
நீ 
து 
பயன் 
பெறுபாக்குக் 
சிரத்திற்சுமையர் 
திரடோட்சுமையர் 
குடங்கையினமர் 
முக்கோலினர்காவிப் 

கரத்திற்சுமையர்கனிவாய்மக்களை 
படம் 
பொதியரையினர் 
பன்னிருதிருமட் 
ஏந்துபுபின்வருமில்லினராதரம் 
காப்பின் 
மேனியர் 
கடை 
துரவின் 
மணி 
சேர்ந்துடன் 
வருமா 
தீதிரளினர் 
தமிமுன் 

அ 
மாப்பங்கயமணிவடமசைமார்பினர் 

பலகொடிதுயல்வரப்பல்லிய 
முழங்க 
திண்புயத்தேற்று 
நீதிருப்புற்கூடையர் 
மலிகுழாங்கூடிவருபெருஞ்சீரினர் 
வண்பதத்திருவகை 
மறைபகர்வாக்கினர் 
ன்றுமேற்றினரிவர்பரிமாவினர் 
பெருகருளெதிபதி 
பெயர் 
பூண்டிலகும் 

விறியதம்மேல்விரி 
நிழற்கவிகையர் 
அரிவாட்படையினரறையுரத்தப்பினர் 

ஊருஞ்சிவிகையருகைக்குமுவாவினர் 
. 
சிறுகோலாலடிசேமக்கலத்தினர் 
பாரப்படைக்கலம்பற்றுந்தானையர் 

சி 
மறுவிலாமுகமேல்வளந்திகழ்மாருதி 

ஒழியாதெறும்பூசொழுக்கெனவெண்டிசை 
முகத்தினர் 
சதியின் 
முறை 
நடி 
தாளினர் 

வழிதொறு 
நடந்துமழையுருமார்ப்ப 
அகத்தெழுபரிவானடிக்கடிபணியா 

தெனக்கோவிந்தவெனுங்குரன் 
முழங்கக் 
வருவிரத்த்தினர் 
வண்கவுளிணையில் 

கனைக்கடல்வாய் 
வருகடுவாலியாறெனத் 
உருவக்குத்தியவொண்ணிறக் 
கம்பி 

தன்பிதாவறியச்சதுமுகன் 
படைத்த 
பூட்டினர்கையிற்புடை 
தாவுத்தர் 

மன்பதையெல்லாம் 
வரவிடுத் 
தனனென 
இட்டுமின்னரம்பின் 
யாழொடுகின்னரி 
வருபிரசைத்திரள்வகை 
தரிசித்துத் 
தண்டையினொலியொதெமக்னத்தொனிபோய் 
திருவளர்கீழைத்திருப்பதி 
தொழுது 


திருவேங்கடக்கலம்பகம் . 


மே 


பார்த்தவர் 
வினையும்பாற்றிடுமாழ்வார் 
அழியாமுத் 
தியடைகுனர்க்கிரண்டு 
தீர்த்தந்தோய்ந்து 
செய்கடன் 
முடித்து 
வழியாந்தன்மையின் 
மாயனைக் 
காண்பார்க் 
மோட்டுக்க 
வய 
முலை 
சொரிதீம்பால் 

கேறுதற்கரியனவெளியனவாய்மிக இட்டஞ்சுரநதிக்கணையாப்பெருகி 

வீறுபடித்திரண்மெல்லக் 
கடந்து அனுதினஞ்சாரலைவனம்வளர்க்கும் 

செம்பொன்விமானஞ்சேவித்தணிமதில் 
கனகிரியுரட்காற்கரிமருப்பிடிக்கக் 

பைம்பொற்கோபுரம்பற்பலமண்டபம் 
கொம்பினிறாலின் 
குலங்கிழிந் 
தூற்றும் 

மணிமயத்தேரூர் 
மறுகுமாளிகையின் வம்புலாந்தாரையைவாராவென்னச் 

கணமெலாமிருகண்களிப்புறநோக்கி 
சிறைமயில் 
கொத்தித்தித்தித் 
திடலால் 

நிகரில் 
கோனேரி 
நீர்படிந்ததற்பின் நறையென்றறிந்துணுநனிவரைகாந்தட் 
புகரில் 
கோயிலுட் 
புக்கிருகுழைதோய் 
செங்குலைபாய்பறழ்திரளழல்விழ்ந்தென 
கண்ணெனுங்கமலக்கடவுளைக் 
கார்மணி 
அங்கெடுத்தோமேருவிதோய்த்தந்தக் 
வண்ணனையலர்மேன்மங்கை 
நாயகனை 
குழவியின் 
மேலக்குளிரருவிப்புனல் 

ஒப்பிலாமாலையுலகெலாம்புரக்கும் 
பொழிசெம்மணியைப்புண்ணெனவூதும் 
அப்பனையிறைஞ்சியஞ்சலித்தேத்திப் 
மந்தியுங்கானவர்வன் 
குடிலிற்பாய்ந் 

புன்சொற்கவிசில 
புகன்றனென் 
கிளிசொலும் 
துந்தினவெனவெழுந்துடற்கூன் 
பலவின் 
இன்சொலெனக்கேட்டெனையாட்கொள்ள 
இருங்கனிச்சுளையாலெறிதலுமாவின் 

உடனேயங்கவனுபயவிபூதி 
பெருங்கனியாலெறிபேழ்வாய்க்கவெனும் 
அடையவுமெனவேயாகப் 
பெற்றனென் 
திரிதருகுன்றெனத்தேவருமுனிவரும் 

இன்னண 
நீயிருமேகிமற்றம்ம 
வருதினந் 
துதிக்கும்வடமலைவணங்கி 

அன்னவனைப்பணிந் 
தன்பால்வாழ்த்திப் 
அருமைப்பத்தியுமிருமைசற்றின்றிப் 

பாடுமினிகத்தும்பரத்தும் 
பெருமைகெழீஇயபிரபத்தியுமே 

கேடிலாவாழ்வு 
கிடைக்குமாலினியே 
( 
கூச 
) 

சவலைவெண்பா 
இனிமன்மதாசலமெனெங்கேனும் 
போய்வில் 
- 
* 
குனிமன்மதாசலத்தின் 
கும்பம் 
தங்கம்புயத்தார்தந்தார் 
சேடவெற்பருந்தி 
தங்கம்புயத்தார் 
தந்தார் 


திருவேங்கடக்கலம்பகம் . 


pே ஒ 


P 


* 


உஅ 

திருவேங்கடக்கலம்பகம் . 

தூது . கலிவிருத்தம் 
தாராவையும்போதாவையுந் தான் வேண்டினேனூன் வேண்டியே 
நீராவிமீனாராயவே நினைவுற்றவிங்கெனை நாற்றுமோ 
வாசாயெழில் கூராயிழாய்வடவேங்கடத் தடவோங்கல்வாழ் - * 
ஓராழியார்தாராயணர்க்குன்னாணையோதென்னாசையே - ( கசு ) 

( அறுசீர்க்கழிநெடில் ஆசிரியவிருத்தம் ) ( ம்பிராற்குத் 
என்னிடத்தில் வேங்கடமாலன்பிலாநாளிது வெனப்பார் தீதெய்மதன 
தன்னிடத்திலதிகபத்தியுடைய மாந்தர் தம்மிடத்தினேசமலாற்றயவிலாத 
உன்னிடத்தினேசமுண்டோவுரையாய்தன்பாலுறுமடியாரடியவரையொ 

( ருவைகுந்த 
மன்னிடத்தில்வைத்தனனுன்னடியரானமக்களைப் பொல்லா நரகிலவைக் 
( கட்டளைக்கலித்துறை ) 

( இன்றானே 
ஆனா தகீர்த்தித்திருவேங்கடத் துறையச்சுத நீ 
தானாதரிக்கத்துதித்தேனல்லேனிந்த தீதாரணியில் 
மேனாளின்மானிடம்பாடிய நாச்சுத்தமேவுதற்கு 
நானாசையாற்றுதிசெய்தேனுன் புண்ணிய நாமத்தையே ( அ ) 

நேரிசைவெண்பா 
மத்தவரைகாத்தபெருமான் வேங்கடந்து தியார் 
பித்தரவர்வாயோபிலவாயே 

நித்தம்வளர் 
கோணாக்கண்ணோங்கி வெளிக்கொண்டலைச்சீறம்மலையைக் 
காணக்கண்சித்திரத்தின் கண் 

( கூகூ ) 
கட்டளைக் கலித்துறை 
கண்ணாயிரம் பெற்றகோனுலகோங்கிய கற்பகக்காத் * 
தண்ணாரும் பூவையும்வேண்டிலம்வேண்டித் தலைக்கணிபூ 
எண்ணார்க்கிருவன்ன வேங்கடத்தான் றொண்டபோவற்றொழில் * 
பண்ணாசைத்தொண்டரவர் தொண்டர்தொண்டர்பதமலரே ( 1 ) 

( சந்தக்கலிவிருத்தம் ) 
முத்தமிழ்க்கவிவீரராகவன் 
பத்தியிற்று திபாவின்மாலையை * 
நித்தறிந்தமுமோ துவாரவர் 
அத்தனப்பன தாணைவாழ்வரே * 

* முற்றும் . * 
ஐயங்கார் பிரபந்தங்கள் எட்டும் - வடவேங்கட நாராயணசதகமும் 
இத்துடனே அச்சிற்பதிக்கப்பட்டு விற்கப்படுகிற துகள் . 


